APRIL/MAY 2023 


CTA63/BTA63 — திராவிட மொழிகளின்‌ 
ஒப்பிலக்கணம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ -- (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 


திராவிட மொழியியலின்‌ தந்தை யார்‌? அவரின்‌ சிறப்பு 
யாது? 


வட திராவிட மொழிகள்‌ -- குறித்து எழுதுக. 
தொன்னூல்‌ விளக்கம்‌ -- நூற்குறிப்பு வரைக. 
புறப்பொருள்‌ வெண்பாமாலையின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
ஓலிமாற்றம்‌ என்றால்‌ என்ன? 

மொழிக்‌ கடன்பேறு என்றால்‌ என்ன? 
எமினோவின்‌ சிறப்பினை எழுதுக. 

உடம்படுமெய்‌ -- குறிப்பு வரைக. 
தொழிற்பெயர்கள்‌ எவ்வாறு உருவாகின்றன? 


மாற்றுப்பெயர்கள்‌ குறித்து அகத்தியலிங்கம்‌ கூறுவதனை 
எழுதுக. 


4628 


Li. 


12. 


13. 


14. 


பகுதி ஆ — (5 ௬ 5 ௫ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 

(அ) திராவிட மொழிகள்‌ பழமையும்‌ சிறப்பும்‌ வாய்ந்த 
தன்மையினை விளக்குக. 

(அல்லது) 

(ஆ) திராவிட மொழிக்‌ கல்வெட்டுக்களில்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்கள்‌ பெறுமிடத்தைச்‌ சுட்டிக்காட்டி 
எழுதுக. 

(அ) இறையனார்‌ அகப்பொருள்‌ -- நூல்‌ சிறப்பினை 
எழுதுக. 

(அல்லது) 
(ஆ). நன்னூலின்‌ மாண்பினை விளக்குக. 


(௮) ஓரினமாக்கத்தைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) பிறமொழிகளிலிருந்து தமிழில்‌ நிகழ்ந்துள்ள 
கடன்பேறு பற்றி அகத்திய லிங்கம்‌ 


கூறுவனவற்றை எழுதுக. 
(அ) திராவிட மொழியியல்‌ வளர்ச்சிக்கு தொண்டு 
புரிந்த அறிஞர்களைக்‌ குறிப்பிட்டு எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) மெய்யொலிகள்‌ பற்றி அகத்தியலிங்கம்‌ கூறும்‌ 
கருத்துக்களை எழுதுக. 


2 4623 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) திராவிட மொழிகளில்‌ எண்பகுப்பு முறையைக்‌ 
குறிப்பிட்டு எழுதுக. ர 
(அல்லது) 
(ஆ) சுட்டுப்பெயர்கள்‌ என்றால்‌ என்ன? விளக்குக. 


பகுதி இ-- (8% 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி. 
திராவிட மொழிகள்‌ தோன்றிய வரலாற்றை விவரி. 


தமிழ்மொழியிலுள்ள இலக்கண நூல்களின்‌ சிறப்பினை 
விவரித்து எழுதுக. 


ஒப்பியல்‌ ஆராய்ச்சிக்குக்‌ கால்டுவெல்‌ ஆற்றிய பணிகள்‌ 
குறித்துக்‌ கட்டுரை வரைக. 


திராவிட மொழிகளில்‌ அமைந்துள்ள உயிரொலிகள்‌ 
பற்றி விளக்குக. 


திராவிட மொழிகளில்‌ அமைந்துள்ள பால்பகுப்பை 
வகைப்படுத்தி விளக்கி எழுதுக. 


8 4623 


